© 
GOVERNMENT OF TAMIL NADU 
2023 


[Regd. No. TN/CCN/467/2012-14. 


[R. Dis. No. 197/2009. 
[Price: Rs. 4.00 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 29] CHENNAI, WEDNESDAY, JULY 19, 2023 
Aadi 3, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND 
REGISTRATION DEPARTMENT 


Registration Act.—Formation of New 
Registration Sub-District at Thillai Nagar 
in Tiruchirappalli Registration District. 


Indian Stamp Act.—Provision for the 
Consolidation of duty chargeable in 
respect of issue of insurance Policies by 
the New India Assurance Company 
Limited, Divisional Office, Adyar, Chennai 
for certain period etc. si 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Real Estate Act.—Administrative Member 
of Tamil Nadu Real Estate Appellate 
Tribunal. ல்‌ ன i 


HOME DEPARTMENT 


Family Couts.—Appointment on Trasfer 
as Sessions Judge, Mahila Court, 
Perambalur Posted as Judge, Family 
Court, Tiruvarur @ Mannargudi etc., 


Amendment to Notifications, etc., 


D.T.P.—II-2 (29)—1 


CONTENTS 


Pages. 


506-509 


509 


509-510 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


Minimum Wages Act.—Constitution of 
Committe for revision of minimum rates of 
wages for the employment in Hotels and 
restaurants. 


Labour Courts for Adjudication 

கால்நடை பராமரிப்பு, பால்வளம்‌, மீன்வளம்‌ 
மற்றும்‌ மீனவர்‌ நலத்துறை 

தமிழ்நாடு மீனவர்‌ நல வாரியம்‌ - அலுவல்‌ 


மற்றும்‌ அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ 
ரணம்‌ செய்தல்‌ பற்றிய அறிவிக்கை 


[505] 


Pages. 


510 


510-513 


513-514 


506 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 
DEPARTMENT 


Formation of new Registration Sub-District at Thillai 
Nagar in Tiruchirappalli Registration District under 
the Registration Act 


[G.O.Ms. No. 68, Commercial Taxes and Registration (G), 
Sth July 2023, ஆணி 20, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. | 

No. 1I(2)//CTR/660/2023.—Under Section 5 of the 
Registration Act, 1908 (Central Act XVI of 1908), the 
Governor of Tamil Nadu hereby with effect on and from 
30.06.2023 alters the limits of the Registration Sub- 
Districts of Original Registration Branch (Joint | Sub 
Registrar Office) and Woraiyur in the Registration District 
of Tiruchirappalli by transferring the villages in column 
(2) which form part of the Registration Sub-Districts of 
Original Registration Branch (Joint | Sub Registrar Office) 
and Woraiyur in the Registration District of Tiruchirappalli 
to the newly formed Thillai Nagar Registration Sub District 
in the Registration District of Tiruchirappalli specified in 
column (4) thereof: 


Name of 
the Regis 
tration 
Sub 
District/ 
Regis 
tration 
District 
newly 
formed 


Name of the 
Registration 
District to 
which at 
present 
attached 


Existion 
Registration 
Sub-District 


Village 
Name 


Registration 

Branch 

(Joint | 

Sub 
(Sengulam) | Registrar 


Office) - 
4. Ward-U Tiruchira- 
Tiruchirappalli | (Varaganeri) ppalli 
5. Ward-V 
(Varaganeri) 


Registrar 
Office/ 
Tiruchira- 
ppalli 


6. Ward-H 
(New 
Ward-O) 
7. Ward-l 
(New 
Ward-W) 


10. Ward-E 
(New 
Ward-Y) 


11. Ward-D 
(New 
Ward-M) 

12.Thamala 
varupayam 


(New 
Ward-H) 


13. Puthur 


14. Ward-B 
(New 
Ward-G) 


Registrar 
Office/ 
Tiruchira- 
ppalli 


Tiruchirappalli Woraiyur 


16. Ward-| 
(Panda 
mangalam) 


17. Panda 
mangalam 


18. Ward-J 
(Uyya 
kondan 
Thirumalai) 


19. Uyya 
kondan 
Thirumalai 


ம. JOTHI NIRMALASAMY, 
Secretary to Government. 


Notifications under the Indian Stamp Act 


Provision for the Consolidation of duty chargeable 
in respect of issue of insurance Policies by the 
New India Assurance Company Limited, Divisional 
Office, Adyar, Chennai for certain period under 
the Act. 


[G.O. (Rt) No. 261, Commercial Taxes and Registration 
(J1), 22nd June 2023, ஆனி 7, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024. | 

No. II(2)/CTR/661/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs.70,000/- (Rupees Seventy 
Thousand only) chargeable unde the said Act in respect 
of issue of policies by the New India Assurance Company 
Limited, Divisional Office, Adyar, Chennai, for the period 
from 01.04.2023 to 31.05.2024. 


July 19, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


507 


Tarapore Towers, Chennai-2 
Amendment to Notification 


[G.O. (Rt) No. 193, Commercial Taxes and Registration 
(J1), 11th May 2023, சித்திரை 28, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 

No. 1I(2)/CTR/662/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby makes the 
following amendment to the Notification No.II(2)CTR/832/ 
2022 published in page 1010 of Part Il—Section 2 
of the Tamil Nadu Government Gazette No. 44, 
dated 02.11.2022. 


AMENDMENT 


For the expression "31.03.2023" appearing in the 
said notification, the expression, "31.03.2024," shall be 
substituted. 


Star Health and Allied Insurance Company Limited, 
T. Nagar, Chennai. 


Amendment to Notification 


[G.O. (Rt) No. 244, Commercial Taxes and Registration 
(J1), 2nd June 2023, வைகாசி 19, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 

No. II(2)/CTR/663/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2).CTR/203/2023 
published in page 165 of Part Il—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No. 9, dated 1.3.2023. 


AMENDMENT 


a. For the expression "28th February 2023" 
appearing in the said notification, the expression, 
"30th June, 2023," shall be substituted. 


b. For the expression Rs.1,80,00,000/-(Rupees 
One Crore and Eighty Lakh only) appearing in the 
said notification, the expression Rs.2,73,22,603 
(Rupees Two Crores Seventy Three Lakh Twenty 
Two Thousand Six Hundred and Three only) shall 
be substituted. 


Oriental Insurance Company Limited 
Regional Office, Coimbatore. 


Amendment to Notification 


[G.O. (Rt) No. 196, Commercial Taxes and Registration 
(J1), 12th May 2023, சித்திரை 29, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 

No. II(2)/CTR/664/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby makes the 
following amendment to the Notification No.II(2)/CTR/662/ 
2022 published in page 905 of Part Il—Section 2 
of the Tamil Nadu Government Gazette No. 32, 
dated 10.08.2022. 

AMENDMENT 


For the expression "31.03.2023" appearing in the 
said notification, the expression, "31.03.2024," shall be 
substituted. 


Regional Office, Chennai. 


Amendment to Notification 


[G.O. (Rt) No. 228, Commercial Taxes and Registration 
(J1), 24th May 2023, வைகாசி 10, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024./ 

No. II(2)/CTR/665/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)/CTR/261/2022 
published in page 656 of Part Il-Section 2 
of the Tamil Nadu Government Gazette No. 16, 
dated 20.04.2022. 


AMENDMENT 


For the expression "31.03.2023" appearing in the 
said notification, the expression, "31.03.2024," shall be 
substituted. 


Cholamandalam M/s. General Insurance 
Company Limited, Chennai. 


Amendment to Notification 


[G.O. (Rt) No. 227, Commercial Taxes and Registration 
(J1), 24th May 2023, வைகாசி 10, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. ] 

No. II(2)/CTR/666/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)CTR/255/2023 
published in page 294 of Part Il-—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No. 11, dated 15.3.2023:- 


AMENDMENT 


a. For the expression "31.05.2023" appearing in the 
said notification, the expression, "15.08.2023," 
shall be substituted. 


b. For the expression 
Eighty Lakhs only) appearing in the said 
notification, the expression Rs.1,60,00,000/- 
(Rupees One Crore and Sixty lakh only) shall be 
substituted. 


Rs.80,00,000/-(Rupees 


United India Insurance Company Limited, 
Regional Office, Chennai. 


[G.O. (Rt) No. 243, Commercial Taxes and Registration 
(J1), 2nd June 2023, வைகாசி 19, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 

No. II(2)/CTR/667/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of duty of Rs.10,00,000/- (Rupees Ten lakhs 
only) chargeable under the said Act in respect of issue of 
insurance policies by the United India Insurance Company 
Limited, Regional Office, Chennai for the period from 
01.04.2023 to 31.03.2024. 


508 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 


Dr. Radhakrishnan Salai, Chennai-4. 


[G.O. (Rt) No. 260, Commercial Taxes and 
Registration (J1), 22nd June 2023, ஆணி 7, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. | 

No.II(2)/CTR/668/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby provides 
for the consolidation of duty of Rs.27,00,000/- (Rupees 
Twenty Seven lakhs only) chargeble under the 
said Act in respect of issue of insurance policies 
by the United India Insurance Company Limited, 
Dr. Radhakrishnan Salai, Chennai-4 for the period 
from 01.04.2023 to 31.03.2024. 


Life Insurance Corporation of India, 
Divisional Office, Chennai-2. 


[G.O. (Rt) No. 195, Commercial Taxes and 
Registration (J1), 12th May 2023, சித்திரை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. | 


No. — II(2)/CTR/669/2023.—In exercise of the 
powers conferred by clause (b) of sub-section (1) 
of Section 9 of the Indian Stamp Act, 1899 (Central 
Act Il of 1899), the Governor of Tamil Nadu hereby 
provides for the consolidation of duty of Rs.40,00,000/- 
(Rupees Forty Lakhs only) chargeable under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Corporation of India, Divisional Office-l, 
Chennai-2 for the period from 01.04.2023 to 30.06.2023. 


Divisional Office, Vellore. 


[G.O. (Rt) No. 198, Commercial Taxes and 
Registration (J1), 12th May 2023, சித்திரை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. ] 


No.1II(2)/CTR/670/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 1899), 
the Governor of Tamil Nadu hereby provides for the 
consolidation of Stamp duty of Rs.75,00,000/- (Rupees 
Seventy Five Lakhs only) chargeble under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Corporation of India, Divisional Office, 
Vellore for the period from 01.05.2023 to 30.09.2023. 


Divisional Office-ll, Anna Nagar. 


[G.O. (Rt) No. 224, Commercial Taxes and Registration 
(J1), 24th May 2023, வைகாசி 10, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 

No. II(2)/CTR/671/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby provides 
for the consolidation of duty of Rs.24,00,000/- (Rupees 
Twenty Four Lakhs only) chargeble under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Corporation of India, Divisional Office-ll, 
Anna Nagar, Chennai-40 for the period from 01.04.2023 
to 30.06.2023. 


Thanjavur and their Branches. 


[G.O. (Rt) No. 229, Commercial Taxes and 
Registration (J1), 24th May 2023, வைகாசி 10, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024. ] 


11௦.11(2)/1௩/672/2023.- ர exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby provides 
for the consolidation of duty of Rs.15,00,000/- 
(Rupees Fifteen Lakh only) chargeble under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Corporation of India, Divisional Office, 
Thanjavur and the branches namely, Mannargudi, Trichy 
Area, Pattukkottai, Thanjavur Area, Kumbakonam Area, 
Nagapattinam, Mayiladuthurai, Karur Area, Pudukkottai, 
Ariyalur, Kulithalai, Thuraiyur, Tiruvarur, Aranthangi, 
Srirangam, Tiruthuraipoondi, Perambalur, Keeranur, 
Tiruverumbur, Srikazhi branches under Thanjavur Division 
for the period from 1.4.2023 to 30.6.2023. 


P & GS Department, Chennai-2. 


[G.O. (Rt) No. 194, Commercial Taxes and 
Registration (J1), 12th May 2023, சித்திரை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024. ] 


No.II(2)/CTR/673/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby provides 
for the consolidation of duty of Rs.60,00,000/- 
(Rupees Sixty Lakhs only) chargeble under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Corporation of India, P & GS Department, 
Chennai-2 for the period from 01.04.2023 to 31.03.2024. 


Thanjavur. 


[G.O. (Rt) No. 262, Commercial Taxes and 
Registration (J1), 22nd June 2023, ஆனி 7, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024. ] 


No.II(2)/CTR/674/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 
9 of the Indian Stamp Act, 1899 (Central Act ॥ of 
1899), the Governor of Tamil Nadu hereby provides 
for the consolidation of duty of Rs.30,00,000/- 
(Rupees Thirty Lakh only) chargeable under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Company of India, P & GS Unit, Divisional 
Office, Thanjavur for the period from 1.5.2023 to 
31.3.2025. 

Sellur, Madurai. 


Amendment to Notification 


[G.O. (Rt) No. 223, Commercial Taxes and 
Registration (J1), 23rd May 2023, வைகாசி 9, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024. | 


No.II(2)/CTR/675/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)/CTR/190/2023 
published in page 163 of Part Il-—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No.9, dated 1.3.2023:- 


July 19, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


509 


AMENDMENT 


For the expression "Rs.95,00,000 (Rupees Ninety 
five lakhs only)" appearing in the said notification, 
the expression, "Rs.1,15,00,000 (Rupees One Crore and 
Fifteen lakhs only)" shall be substituted. 


Coimbatore. 
Amendment to Notification 


[G.O. (Rt) No. 263, Commercial Taxes and 
Registration (J1), 22nd June 2023, ஆணி 7, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No.1II(2)/CTR/676/2023.—In exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 9 
of the Indian Stamp Act, 1899 (Central Act Il of 1899), 
the Governor of Tamil Nadu hereby makes the following 
amendment to the Notification No.II(2)/CTR/191/2023 
published in page 163 of Part Il—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette No.9, dated 1.3.2023:- 


AMENDMENT 


For the expression "31.05.2023" appearing in the 
said notification, the expression, "31.05.2024," shall be 
substituted. 


Divisional Office, Coimbatore. 


[G.O. (Rt) No. 197, Commercial Taxes and 
Registration (J1), 12th May 2023, சித்திரை 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. | 


No.1II(2)/CTR/677/2023.—In exercise of the 
powers conferred by clause (b) of sub-section (1) 
of Section 9 of the Indian Stamp Act, 1899 (Central 
Act Il of 1899), the Governor of Tamil Nadu hereby 
provides for the consolidation of duty of Rs.50,00,000/- 
(Rupees Fifty lakhs only) chargeable under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Corporation of India, NB Department 
Divisional Office, Coimbatore for the period from 
01.04.2023 to 30.06.2023. 


Salem Divisional Office, Salem. 


[G.O. (Rt) No. 250, Commercial Taxes and 
Registration (J1), 12th June 2023, வைகாசி 29, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. ] 


No. — II(2)/CTR/678/2023.—In_ exercise of the 
powers conferred by clause (b) of sub-section (1) 
of Section 9 of the Indian Stamp Act, 1899 (Central 
Act Il of 1899), the Governor of Tamil Nadu hereby 
provides for the consolidation of duty of Rs.30,00,000/- 
(Rupees Thirty lakh only) chargeble under the said 
Act in respect of issue of insurance policies by the 
Life Insurance Corporation of India, NB Department, 
Salem Divisional Office, Salem for the period 
from 1.04.2023 to 30.06.2023. 


Divisional Office, Sellur, Madurai. 


Amendment to Notification 


[G.O. (Rt) No. 242, Commercial Taxes and 
Registration (J1), 2nd June 2023, வைகாசி 19, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024. | 

No.ll(2YCTR/6G79/2023—n exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) 


of Section 9 of the Indian Stamp Act, 1899 
(Central Act || of 1899), the Governor of Tamil Nadu 
hereby makes the following Amendment to the Notification 
No.11(2)/CTR/186/2023 and No.II(2)CTR/528/2023 
published in page No. 162 and 421 of Part II—Section 
2 of the Tamil Nadu Government Gazette No. 9, dated 
1.5.2023 and No.21, dated 24.05.2023. 


AMENDMENT. 


(a) For the expression Rs. 1,00,00,000/- (Rupees 
One crore only) appearing in the said notification, 
the expression, Rs. 1,35,00,000/- (Rupees One 
crore and Thirty Five lakh only) shall be substituted. 


(b) For the expression 30.6.2023 appearing in the 
said notification, the expression 30.09.2023 
shall be substituted. 


S. SYED KHASEEM, 
Deputy Secretary to Government. 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Administrative Member of Tamil Nadu Real Estate 
Appellate Tribunal under the Real Estate Act. 


[G.O. Ms. No. 65, Housing and Urban Development 
[UD3(2), 28th June 2023, ஆனி 13, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 

No.II(2)/HOU/680/2023.—On__ attaining +the age 
of sixty five years Ms. Leena Nair, |A.S. (Retd.,) 
Administrative Member, Tamil Nadu Real Estate Appellate 
Tribunal cease to hold office on the afternoon of 
29.06.2023 as per second proviso to sub-section (1) 
of Section 47 of the Real Estate (Regulation and 
Development) Act 2016 (Central Act 16 of 2016) 


APOORVA, 
Principal Secretary to Government. 


HOME DEPARTMENT 


Appointment on Transfer as Sessions Judge, 
Mahila Court, Perambalur posted as Judge, 
Family Court, Tiruvarur @ Mannargudi under the 
Family Courts Act. 


Amendment to Notification 


[G.O.(Rt). No.594, Home (Court-Il), 28th June 2023, 
ஆணி 13, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 


14௦.11(2)/10/681/2023.-1ர exercise of the powers 
confered by sub-section (1) of Section 4 of the Family 
Courts Act, 1984 (Central Act 66 of 1984), the Governor 
of Tamil Nadu with the concurrence of the High Court, 
Chennai hereby makes the following amendment to 
the Home Department Notification No.II(2)HO/581/2023, 
published at pages 358 to 359 of Part II—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette dated 14th June 2023. 


AMENDMENT 


In the said Notifcation, in the TABLE, the Serial 
Number "6" in column (1) and the corresponding entries 
in columns (2) and (3) shall be deleted and existing 
Serial Number "7" shall be renumbered as "6." 


510 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


Extension of Jurisdiction of Family Court, Karur to 
the entire District in Karur District under the Family 
Courts Act. 


Amendment to Notifications 


[G.O.Ms. No.314, Home (Court-Il), 27th June 2023, 
ஆரி 12, சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2024.] 


14௦.11(2)/10/682/2023.- ர exercise of the powers 


confered by sub-section (2) of Section 3 of the 
Family Courts Act, 1984 (Central Act 66 of 1984), 
the Governor of Tamil Nadu after consultation with the 
High Court of Madras, hereby increases the jurisdiction of 
the Family Court at Karur to the entire District of Karur. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Constitution of Committee for revision of minimum 
rates of wages for the employment in Hotels and 
Restaurants under the Minimum Wages Act. 


[G.O.(D). No.346, Labour Welfare and Skill 
Development (J2), 20th June 2023, ஆணி 5, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


No.1II(2)/LWSD/683/2023.—In exercise of the 
powers conferred by Clause (a) sub-section (1) 
of Section 5 read with Section 9 of the Minimum 
Wages Act, 1948 (Central Act Xl of 1948), 
the Governor of Tamil Nadu hereby appoints a 
committee consisting of the following members to hold 
enquiries and advise the State Government in respect of 
revision of minimum rates of wages for the employment 
in Hotels and Restaurants:- 


Independent Persons.- 


(1) | The Additional Commissioner of Chairman. 
Labour, Madurai. 


(2) | The Assistant Commissioner of 
Labour, (Enforcement), Madurai. 


The Assistant Director, 
Economics and Statistics 
Department, 
Chennai-600 006. 


Thiru. K.T. Srinivasa Raja, 
No.9, M.G. Salai, Shastri Nagar, 
Adyar, Chennai-600 020. 


Thiru. M. Ravi, 

President, 

The Chennai Hotels Association, 
No.34, Developed Plots, 

Guindy Industrial Estate, 
Chennai-600 032. 


Thiru. R. Srinivasan, 

The Tamil Nadu Hotels Association 
and Madurai District Hotels 
Association, Proprietor, 

Vasan Tiffan Home, 

No. 198B, Palace Road. 
Madurai-625 001. 


Thiru. T. Sivasankaran, 


The Tamil Nadu Hotels Association 
and Chennai Hotels Association, 
1A, Block 3, Ceebros Orchid, 
Velachery, Chennai-600 042. 


Thiru. M. Venkadasubbu, 

The Tamil Nadu Hotels Association 
and Vellore District Hotels 
Association, No.26, Muthanna 
Nagar, Vellore-632 001. 


Employee's Representatives. - 


Thiru. T. Selvaraj, 

Labour Progressive Federation, 
No.3645, Tamil Nadu Slum Clearance 
Board Quarters, 

53rd Cross Street, Semmancheri 
Chennai-600 119. 


Thiru. M. Radha Krishnan, 

All India Trade Union Congress, 
No.29/14, Ponnagaram Broadway, 
2nd Cross Street, 

Madurai-625 016. 


Thiru. A.L. Raja, 

Centre of Indian Trade Unions, 
No.25, Siriyan Church Cross Road, 
Coimbatore-641 001. 


Thiru. D. Anandan, 

Indian National Trade Union Congress, 
No. 19, Daniel Palli Street, 
Kandasamy Nagar Extension, 
Poonamallee, Chennai-600 056. 


Thiru. V. Suresh, 

Hind Mazoor Sabha, No. 52/62, 
V.S. Mudali Street, Saidapet, 
Chennai-600 015. 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, 
திருநெல்வேலி மண்டலம்‌, திருநெல்வேலி. 


ட்அரசாளைர (ig) என்‌ 331, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 16 ஜுன்‌ 2023, ஆனி 1, சோபகிருது, 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

11௦.11(2)/ட4/50/664/2023--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., திருநெல்வேலி 
மண்டலம்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ 
அரசு போக்குவரத்து ஒட்டுநர்‌ நடத்துநர்‌ தொழில்நுட்ப 
பணியாளர்‌ தொழிற்சங்கம்‌, கோவை மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 


July 19, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


511 


என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 00) பிரிவிலும்‌, 10 ௫0 (6) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு. 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. 5. கல்விராஜ்‌, ஒட்டுநர்‌ (பணி எண்‌ 9249) 
என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட ஆணை எண்‌. 
டி937-௪8-தநாஅபோக-திலி-13, நாள்‌: 22.03.2015 நாளிட்ட 
உத்தரவில்‌ அன்னாரது வருடாந்திர ஊதிய உயர்வை அதன்‌ 
திரண்ட பயனுடன்‌ இரண்டு வருடங்கள்‌ நிறுத்தி வைக்கும்‌ 
தண்டனையை ரத்து செய்யவும்‌, அதனால்‌ நிறுத்தி வைக்கப்பட்ட 
வருடாந்திர ஊதிய உயர்வு, முதலாவது ஆய்வு பலன்‌, போனஸ்‌ 
மற்றும்‌ தற்காலிக பணி நீக்கம்‌ செய்யப்பட்ட 15 நாட்களுக்கு 
உரிய ஊதியம்‌ வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ பாதிக்கப்பட்ட நபருக்கு 
கிடைக்கக்‌ கூடிய இதர பரிகரம்‌ என்ன? உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 102௧, “பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


[அரசானை (ig) என்‌ 334, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (Ms துறை, 19 ஜுன்‌ 2023, ஆனி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.1I(2)/LWSD/685/2023.—s Ll ip BT அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., திருநெல்வேலி 
மண்டலம்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ நெல்லை, 
சிதம்பரனார்‌, குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ 
யூனியன்‌, திருநெல்வேலி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
மத்திய சட்டம்‌ XIV/1947) 10 (0 (6 பிரிவிலும்‌, 
10 (1) (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு. திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. 5. சீனிவாசன்‌, ஒட்டுநர்‌ (ணி எண்‌ 9624) 
என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட ஆணை 
எண்‌.டி11940-ச7-ஒநபி-தஅபோக-திலி-16, நாள்‌.19.12.2016 
நாளிட்ட உத்தரவில்‌ குறிப்பிட்ட தண்டனையாக சேதாரத்‌ 
தெகையின்‌ 5 சதவீதமான ரூ.150/-ஐ பிடித்தம்‌ செய்ய 
உத்தரவிட்டுள்ள அலுவலக ஆணையை ரத்து செய்து 
மனுதாரரின்‌ சம்பளத்திலிருந்து பிடித்தம்‌ செய்த ரூ.150/-ஐ திரும்ப 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


அரசானை (ig) என்‌ 336, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (Ms துறை, 19 ஜுன்‌ 2023, ஆணி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.,/ 


No.1I(2)/LWSD/686/2023.—s LA ip & TO அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., திருநெல்வேலி 
மண்டலம்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ நெல்லை, 
சிதம்பரனார்‌, குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ 
யூனியன்‌, திருநெல்வேலி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 


தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
முத்திய சட்டம்‌ XIVA947) 10 (0 (0 பிரிவிலும்‌, 


10 () (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு. திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. 5. சீனிவாசன்‌, ஒட்டுநர்‌ பணி எண்‌ 9624) 
என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட ஆணை 
எண்‌.டி8202/௪7/ஒநபி/ ததுபோக/திலி/2015, நாள்‌.17.12.2015 
நாளிட்ட உத்தரவில்‌ குறிப்பிட்ட தண்டனையாக சேதாரத்‌ 
தொகையின்‌ 5 சதவீதமான ரூ.250/-ஐ பிடித்தம்‌ செய்ய 
உத்தரவிட்டுள்ள அலுவலக ஆணையைரத்து செய்து மனுதாரரின்‌ 
சம்பளத்திலிருந்து பிடித்தம்‌ செய்த ரூ.250/-ஐ திரும்ப 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 


நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 


பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


ட்அரசானைர (ig) என்‌ 347, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (]]த்‌ துறை, 20 ஜுன்‌ 2023, ஆணி 5, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No.1I(2)/LWSD/687/2023.—s A ip & TO அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., திருநெல்வேலி 
மண்டலம்‌, திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும்‌ நெல்லை, 
சிதம்பரனார்‌, குமரி மாவட்ட அரசு போக்குவரத்து எம்ப்ளாயீஸ்‌ 
யூனியன்‌, திருநெல்வேலி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி 


தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
மத்திய சட்டம்‌ 1947) 10 0 6) பிரிவிலும்‌, 


10 (0 (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 


ஒர்‌ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


எழுவினா 


திரு. 5. சீனிவாசன்‌, ஒட்டுநர்‌ (ணி எண்‌ 9624) 
என்பவருக்கு நிர்வாகத்தால்‌ வழங்கப்பட்ட ணை 
எண்‌.டி10027-௪ச7-ஒநது-தஅபோக-திலி-15, நாள்‌.30.11.2016 
நாளிட்ட உத்தரவில்‌ குறிப்பிட்ட தண்டனையாக சேதாரத்‌ 
தொகையின்‌ 5 சதவீதமான ரூ.250/-ஐ பிடித்தம்‌ செய்ய 
உத்தரவிட்டுள்ள அலுவலக ஆணையை ரத்து செய்து 
மனுதாரரின்‌ சம்பளத்திலிருந்து பிடித்தம்‌ செய்த ரூ.250/-ஐ திரும்ப 


வழங்க என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌,  1947- ஆண்டு  தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1023 “பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 


பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


HIL Ltd., சஞ்சய்‌ எண்டர்பிரைசஸ்‌ மற்றும்‌ மாருதி 
எண்டர்பிரைசஸ்‌. 
ட்அரசாளைர (ig) எனம 337, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 


திறன்‌ மேம்பாட்டு (Ws துறை, 19 ஜுன்‌ 2023, அணி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


1|௦.11(2)/08/50/688/2023.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 


குறிப்பிட்டுள்ள பொருள்‌, தொடர்பாக, HIL Ltd, சஞ்சய்‌ 
எண்டர்பிரைசஸ்‌ மற்றும்‌ மாருதி எண்டர்பிரைசஸ்‌ 
நிர்வாகங்களுக்கும்‌ கும்மிடிப்பூண்டி சிப்காட்‌ அண்டு 
இன்ஜினியரியங்‌ தொழிலாளர்‌ சங்கத்திற்குமிடையே 


தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ xivfea7) 10 (1) (6) பிரிவிலும்‌, 
10 (1) () பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு இத்தகராறை கீழ்க்கண்ட 
எழுவினாவுடன்‌ சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்புக்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


"31.03.2018 அன்று பெறுகின்ற சம்பளத்துடன்‌ ஊதிய 
உயர்வாக தினம்‌ ரூ.327/- அளித்தல்‌ வேண்டும்‌ என மனுதாரர்‌ 
சங்கம்‌ தரப்பில்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌". 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


ஜே.பி.எம்‌. ஆட்டோ லிமிடெட்‌. செங்கல்பட்டு மாவட்டம்‌ 


அரசாணை (ig) என்‌ 339, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (Ws துறை, 19 ஜுன்‌ 2023, ஆணி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.11(2)//50/689/2023.--இந்த ஆடையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌, தொடர்பாக, 
செங்கல்பட்டு மாவட்டம்‌, ஜே.பி.எம்‌. ஆட்டோ லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌ செங்கை பொது தொழிலாளர்‌ 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளில்‌ 
கோரிக்கை எண்கள்‌ 1, 2, 3 மற்றும்‌ 4 ஆகியவற்றை 
காஞ்சிபுரம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
மத்திய சட்டம்‌ 1947) 10 07 6) பிரிவிலும்‌, 
10 (0 (6) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, இத்தகராறை காஞ்சிபுரம்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்வின்‌ அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு, காஞ்சிபுரம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


இணைப்பு 
எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌. 1 


1960-ஆம்‌ ஆண்டை அடிப்படை ஆண்டாக கொண்ட 
சென்னை மையத்திற்கான அகில இந்திய நுகர்வோர்‌ 
விலைவாசி குறியீட்டு எண்‌.2,000 வரை ஒரு மாதத்திற்கான 
குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம்‌ ரூ.20,000/- என்று 
நிர்ணயம்‌ செய்ய வேண்டும்‌ என்றும்‌, ஆண்டு ஊதிய உயர்வு 
2% எனக்‌ கொண்டு ஐந்தாண்டிற்கு ஒரு படி வைத்து கால 
முறை சம்பள விகிதம்‌ நிர்ணயம்‌ செய்து தொழிலாளர்களின்‌ 
சேவைக்‌ காலத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு ஒவ்வொரு 
ஆண்டிற்கும்‌ ஒரு வெயிடேஜ்‌ இன்கிரிமெண்ட்‌ வழங்கி 
புதிய சம்பள விகிதத்தில்‌ பொறுத்தி நிர்ணயம்‌ செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌, மேலும்‌ மேற்கண்ட கோரிக்கைகள்‌ 
01.01.2020-ம்‌ நாள்‌ முதல்‌ வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 2 


1960-ஆம்‌ ஆண்டை அடிப்படை ஆண்டாகக்‌ கொண்ட 
சென்னை மையத்திற்கான அகில இந்திய நுகர்வோர்‌ 
விலைவாசி குறியீட்டு எண்‌.2,000-க்கு மேல்‌ உயரும்‌ ஒவ்வொரு 
புள்ளிக்கும்‌ ரூ.5.00 வீதம்‌ பஞ்சப்படி வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌. 3 


அடிப்படை சம்பளம்‌ மற்றும்‌ பஞ்சப்படி ஆகியவற்றின்‌ கூட்டுத்‌ 
தொகையில்‌ 15% தொகையை வீட்டு வாடகைப்‌ படியாக வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌. 4 

அடிப்படை சம்பளம்‌ மற்றும்‌ பஞ்சப்படி ஆகியவற்றின்‌ 
கூட்டுத்‌ தொகையில்‌ 10% தொகையை நகர / கிராமப்புற 
படியாக வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 


நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


July 19, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


513 


மித்ரா இன்ஜினியரிங்‌ எக்யூப்மெண்ட்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. 


அரசானை (ig) ஏனம்‌ 340, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (௮௮)த்‌ துறை, 79 ஜூன்‌ 2023, ஆனி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.II(2)/LWSD/690/2023.— gis ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, காஞ்சிபுரம்‌ 
மாவட்டம்‌, மித்ரா இன்ஜினியரிங்‌ எக்யூப்மெண்ட்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌, கைத்தறி 
மற்றும்‌ பொதுத்‌ தொழிலாளர்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
காஞ்சிபுரம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 471947) 100 (0) பிரிவிலும்‌, 10(0(6) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு இத்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
காஞ்சிபுரம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்பிற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


"தொழிலாளர்கள்‌ திரு. 14. மேகநாதன்‌ (17.09.2020 முதல்‌ 
23.09.2020 வரை) மற்றும்‌ திரு. J. சுரேஷ்‌ (12.07.2020 முதல்‌ 
09.08.2020 வரை) ஆகியோருக்கு, கொரானா பெருந்தொற்றால்‌ 
பாதிக்கப்பட்டு பணிக்கு வரமுடியாத நிலையில்‌ இருந்ததால்‌ 
மேற்படி நாட்களுக்கு 50 சதவீத ஊதியம்‌ வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌". 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
காஞ்சிபுரம்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌ சென்னை) லிமிடெட்‌. 


அரசானை (ig) எம்‌ 341, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (அறித்‌ துறை, 19 ஜூன்‌ 2023, ஆனி 4, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.11(2)/4/50/691/2023.--இந்த ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, மாநகர்‌ 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (சென்னை) லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, 
அரசாங்க போக்குவரத்து ஊழியர்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்‌ தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 


சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 10() (0) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்பிற்கு 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 

மனுதாரர்கள்‌ திரு. பார்த்திபன்‌, ஒட்டுநர்‌, 
(பணி எண்‌.ட55199) மற்றும்‌ திரு. கோபி, நடத்துநர்‌ 
(பணி எண்‌.சி54160) ஆகியோருக்கு ஆண்டு ஊதிய 


உயர்வினை ஒராண்டு காலத்திற்கு தொடர்விளைவின்றி 


தள்ளி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த செயல்முறை ஆணை 
எண்‌. 6380/சபி(ஒந)13/மாநபோக/2018, 30.09.2021 நாளிட்ட 
உத்தரவினை இரத்து செய்யக்கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌, உரிய 
உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்கீழ்‌ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு, 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌, 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 


அரசாணை (ig) எம்‌ 348, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (Ms துறை, 20 ஜுன்‌ 2023, அணி 5, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.,/ 


11௦.11(2)/ப0/50/692/2023.--தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக தொழிலாளர்கள்‌ 
உரிமை மீட்பு சங்கம்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV/1947) 
10 () (© பிரிவிலும்‌, 10 (1) (69) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு. 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 1. தேவதாஸ்‌, நடத்துநர்‌ (பணி எண்‌. 
10967) என்பவருக்கு போதுமான விடுப்பு இருப்பில்‌ இருந்தும்‌ 
செப்டம்பர்‌ 2021-ல்‌ ஐந்து (5) நாட்கள்‌ விடுப்பு மனு கொடுத்தும்‌ 
விடுப்பு மனுவை நிராகரித்து சம்பளப்‌ பிடித்தம்‌ செய்ததை ரத்து 
செய்து அதற்கான பணப்பலனை திரும்ப வழங்க வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 107A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


கால்நடை பராமரிப்பு, பால்வளம்‌, மீன்வளம்‌ மற்றும்‌ 
மீனவர்‌ நலத்துறை 


தமிழ்நாடு மீனவர்‌ நல வாரியம்‌ - அலுவல்‌ மற்றும்‌ 
அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ நியமனம்‌ செய்தல்‌ பற்றிய 
அறிவிக்கை 
[அரசாணை ௫ிலை) எண்‌ 80, கால்நடை பராமரிப்பு, பால்வளம்‌ 
மீன்வளம்‌ மற்றும்‌ மீனவர்‌ நல [மீஸ்‌-3(7/த துறை, 23 ஜின்‌ 
2023, ஆன!?-2, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024./ 


No.1I(2)/AHDFFW/693/2023.—2007 — 9410 ஆண்டு 
தமிழ்நாடு மீனவர்‌ மற்றும்‌ மீன்பிடித்தொழில்‌ மற்றும்‌ 
அதனைச்‌ சார்ந்த தொழிலில்‌ ஈடுபட்டுள்ள தொழிலாளர்‌ 


514 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 


(சமூக பாதுகாப்பு மற்றும்‌ நலன்‌) சட்டப்பிரிவு 5 உட்பிரிவு 
(3)இல்‌ வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்குட்பட்டு அரசாணை 
(நிலை எண்‌.80, கால்நடை பராமரிப்பு, பால்வளம்‌, மீன்வளம்‌ 
மற்றும்‌ மீனவர்‌ நல (மீன்‌3த்‌ துறை, நாள்‌ 23.06.2023இல்‌ 
அரசு நியமித்துள்ள தமிழ்நாடு மீனவர்‌ நலவாரியத்தின்‌ 
அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ விபரம்‌ பின்வருமாறு:- 


அலுவல்‌ சாரா உறுப்பினர்கள்‌ 


திரு. A. தாஜுதீன்‌, 
மல்லிப்பட்டினம்‌, தஞ்சாவூர்‌ 


திரு. N.J. போஸ்‌, 
இராமேஸ்வரம்‌, இராமநாதபுரம்‌ 


திரு. P. அந்தோணி ஸ்டாலின்‌, 
இந்திரா நகர்‌, ஜார்ஜ்‌ ரோடு, 
தூத்துக்குடி மாவட்டம்‌. 


திரு. S.K.G.A. சேகர்‌, 
அக்கரைப்பேட்டை, 
நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌. 
திரு. V. செல்வபாரதி, 
பெரியகுப்பம்‌, 


கடலூர்‌ மாவட்டம்‌. 


உறுப்பினர்‌ 
வரம்‌ 

திரு. RV. கணேஷ்‌, உறுப்பினர்‌ 
காசிமேடு, 
சென்னை மாவட்டம்‌. 
திரு. A.P. பன்னீர்செல்வம்‌, உறுப்பினர்‌ 
22, அங்காளம்மன்‌ கோவில்‌ தெரு, 
விழுப்புரம்‌, 
விழுப்புரம்‌ மாவட்டம்‌. 
திரு. 14. முருகன்‌, உறுப்பினர்‌ 
குள்ளபுரம்‌, பெரியகுளம்‌, 
தேனி மாவட்டம்‌. 
திரு. %. லெனின்‌, உறுப்பினர்‌ 
பெரியதாழை, தூத்துக்குடி 
மாவட்டம்‌. 
திரு. கோ. மனோகரன்‌, உறுப்பினர்‌ 
அக்கரைப்பேட்டை, 
நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌. 
திரு. M. ஜெபமாலை பர்னாந்து, உறுப்பினர்‌ 
வீரபாண்டியன்‌ பட்டணம்‌, 
தூத்துக்குடி மாவட்டம்‌. 


இந்த உறுப்பினர்களின்‌ பதவிக்‌ காலம்‌ 


தமிழ்நாடு அரசிதழில்‌ வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு 


ஆண்டு காலமாகும்‌. 


ஆ. கார்த்திக்‌, 


அரசு முதன்மைச்‌ செயலாசார்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


